GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[Regd . No. TN /CCN / 467 /2012 - 14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs . 1.60 Paise. 


On 


TAMIT 


1 . 568 


RNMEN 


REL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


RUTH 
AS 


ALONE TE 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 22 ] 


CHENNAI, WEDNESDAY , MAY 31 , 2017 
Vaikasi 17 , Hevilambi, Thiruvalluvar Aandu - 2048 


Part II - Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


வருவாய்த் துறை 
ஆட்சி எல்லை - தருமபுரி மாவட்டம் - காரிமங்கலம் வட்டத்திலுள்ள 12 வருவாய் 
கிராமங்களை பாலக்கோடு வட்டத்துடன் இணைத்தல் - ஆணை வெளியிடப்படுகிறது . 


40 -42 


DTP - 11 - 1 ( 22 ) 


[ 39 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வருவாய்த் துறை 
தலைமைச் செயலகம் , 2017 மே 31 . 


No . ||( 1) REV / 17 /2017 


[ ஆட்சி எல்லை - தருமபுரி மாவட்டம் - காரிமங்கலம் வட்டத்திலுள்ள 12 வருவாய் கிராமங்களை பாலக்கோடு 

வட்டத்துடன் இணைத்தல் - ஆணை வெளியிடப்படுகிறது . ) 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 

[ அரசாணை (நிலை ) எண் 173 , வருவாய் [ வ . நி . 1(1) த் துறை , 9 மே 2017 .] 
படிக்கவும் : 

1 . அரசாணை (நிலை ) எண் . 74 , வருவாய் ( வ .நி .1(1) த் துறை , நாள் 10 - 02 - 2016 . 
2 . மாவட்ட ஆட்சியர் , தருமபுரி கடிதம் எண் ந.க . 10761/2013/ 15 , நாள் 02 - 08 - 2016 , 02 - 09 - 2016 

மற்றும் 26 - 12 - 2016 . 


3 . 


முதன்மைச் செயலர் வருவாய் நிருவாக ஆணையர் அவர்களின் கடித எண் ந .க .பணி .6( 3)/ 32168 / 2016 , 
நாள் 10 - 01 - 2017 . 


ஆணை : எண் 173 , வருவாய் [ வ . நி . 1(1)] த் துறை , 9 மே 2017 . 
மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் தருமபுரி மாவட்டம் , பாலக்கோடு மற்றும் அரூர் ஆகிய வட்டங்களைச் 
சீரமைத்து புதிய காரிமங்கலம் வட்டம் தோற்றுவித்து ஆணை வெளியிடப்பட்டது . 

2 . தருமபுரி மாவட்ட ஆட்சியர் இரண்டாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் , தருமபுரி மாவட்டத்திலுள்ள பாலக்கோடு மற்றும் அரூர் 
ஆகிய வட்டங்களை சீரமைத்து புதிய காரிமங்கலம் வட்டம் தோற்றுவிக்கப்பட்டது எனவும் , வட்டப்பிரிவினைக்கு பின்பு காரிமங்கலம் 
வட்டத்திற்குட்பட்ட வெள்ளிசந்தை உள்வட்டத்தில் உள்ள 12 கிராமங்களில் எலுமிச்சன அள்ளி தவிர மற்ற 11 கிராமங்களும் , 
காரிமங்கலம் உள்வட்டத்தில் மொத்தம் உள்ள 15 கிராமங்களில் புலிக்கல் கிராமமும் வட்டத் தலைமையிடமான காரிமங்கலத்திலிருத்து 
வெகு தொலைவில் உள்ளதென்றும் , எனவே , கீழ்காணும் 12 கிராமங்களையும் மீண்டும் பாலக்கோடு வட்டத்துடன் இணைத்திடுமாறு 
கிராம பொதுமக்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பினர் கோரிக்கைகள் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் . அதன் விவரம் 
பின்வருமாறு : 
வ .எண் . தற்போதுள்ள வட்டச் சீரமைப்பிற்கு பின்பு 

வருவாய் 

பாலக்கோடு வட்டத்தில் 
உள்வட்டத்தின் பெயர் உள்ள உள்வட்டத்தின் பெயர் கிராமத்தின் 

சேர்க்கப்பட வேண்டிய 
( காரிமங்கலம் வட்டம் ) ( பாலக்கோடு வட்டம் ) 

எண் . 

வருவாய் கிராமத்தின் பெயர் 


காரிமங்கலம் உள்வட்டம் பாலக்கோடு உள்வட்டம் 
வெள்ளிச்சந்தை உள்வட்டம் வெள்ளிச்சந்தை உள்வட்டம் 


புலிக்கல் 
அண்ணாமலை அள்ளி 
மகேந்திரமங்கலம் 
ஜிட்டாண்ட அள்ளி 
கிட்டன அள்ளி 
ஜக்கசமுத்திரம் 
திம்மராயன அள்ளி 
மாரவாடி 
முருக்கல்நத்தம் 
பிக்கன அள்ளி 
கருக்கன அள்ளி 
வெலகல அள்ளி 


3 . மேலும் , உள்ளாட்சி அமைப்புகளால் வழங்கப்படும் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சுகாதாரம் தொடர்பான சேவைகள் 
அனைத்தும் உள்ளூர் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் , ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் மூலம் 
காரிமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு , உட்கட்டமைப்பு வசதிகள் ஒப்பந்ததாரர்கள் மூலமாகவும் , 


May . 31 , 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


41 


துப்புரவு பணிகள் தூய்மை காவலர்கள் மூலமாகவும் அளிக்கப்படுகின்றன என்றும் எனவே , மேற்காணும் சேவைகளை பெற 
பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய தலைமையிடத்திற்கு பயணிக்க வேண்டிய தேவைகள் மிகவும் குறைவு என்றும் , அதே சமயம் 
வருவாய்த் துறையின் நலத்திட்ட உதவிகள் மற்றும் சேவைகள் பொதுமக்களின் அன்றாட வாழ்வியலில் தவிர்க்க முடியாததாகவும் , 
இணையதளமூலம் பெறும் சான்றிதழ்கள் தவிர சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண மற்றும் பிரதி வாரம் 
திங்கட்கிழமைதோறும் தங்கள் குறைகளை தெரிவிக்கவும் அனைத்து நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கும் தலைமையிடத்திற்குச் 
செல்ல வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்து 12 கிராமங்களை , பாலக்கோடு வட்டத்தில் இணைத்து மறுசீரமைப்பு செய்ய 
காரிமங்கலம் ஊராட்சி ஒன்றிய குழுவானது நிறைவேற்றி தந்துள்ள தீர்மானத்தின் அடிப்படையிலும் காரிமங்கலம் வருவாய் 
வட்டத்திலுள்ள 12 கிராமங்களை பாலக்கோடு வட்டத்துடன் இணைத்து மறுசீரமைப்பு செய்ய தருமபுரி மாவட்ட ஆட்சியர் 
கோரியுள்ளார் . 

4 . தருமபுரி மாவட்ட ஆட்சியரின் முன்மொழிவுகள் 02 - 01 - 2017 மற்றும் 03 - 01 - 2017 ஆகிய நாட்களில் நடைபெற்ற 
உயர்மட்டக்குழு கூட்டத்தின் முன் வைக்கப்பட்டது . மேற்குறிப்பிட்ட 12 கிராமங்களை காரிமங்கலம் வட்டத்திலிருந்து பிரித்து 
பாலக்கோடு வட்டத்தில் சேர்த்த பின் , அரசாணை எண் 279 , வருவாய்த் துறை , நாள் 09 - 06 - 2003 - இல் நிர்ணயிக்கப்பட்டுள்ள 
அளவுகோல்கள் இவ்விரு வட்டங்களுக்கும் பூர்த்தியாவதை குழு அறிந்தது எனவும் , தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அனுப்பியுள்ள 
அறிக்கையினை ஏற்று அரசுக்கு பரிந்துரை செய்யலாம் என உயர்மட்டக்குழுவால் முடிவு செய்யப்பட்டது . 

5 . காரிமங்கலம் வட்டத்திலிருந்து 12 கிராமங்களைப் பிரித்து பாலக்கோடு வட்டத்தில் சேர்ப்பதற்கான ஆட்சி எல்லை 
விவரப்பட்டியல் பின்வருமாறு : 


விவரம் 


வ . ஆட்சி எல்லை 
எண் . 


தற்போதுள்ள 
காரிமங்கலம் 
வட்டம் 


12 கிராமங்களைப் 12 கிராமங்களைப் 
பிரித்தபின் உள்ள சேர்த்தபின் உள்ள 
காரிமங்கலம் வட்டம் பாலக்கோடு வட்டம் 


அரசாணை 
எண் . 279, 
வருவாய்த் 
துறை , நாள் 
09 - 06 - 2003ன் 
வலாசநபடி 
குறித்த நிலை 


தலைமையிடம் 


காரிமங்கலம் 


காரிமங்கலம் 


பாலக்கோடு 


பரப்பு ( ச . கி . மீ ) 


472 


337 


524. 88 
( 389. 88 + 135 ) 


குறைந்த 
அளவு 250 
ச . கி . மீ . அதிக 
அளவு 2000 
ச . கி . மீ . 


3 மக்கள் தொகை 


241350 


198761 


227730 | 
( 185141 + 42589) 


குறைந்த 
அளவு 100000 
அதிக அளவு 
550000 


வருவாய் கோட்டம் 


தருமபுரி 


தருமபுரி 


தருமபுரி 


சட்டமன்றத் தொகுதி 


பாலக்கோடு 


பாலக்கோடு 


பாலக்கோடு 


பாராளுமன்றத் தொகுதி 


தருமபுரி 


தருமபுரி 


தருமபுரி 


நகராட்சி 


ஊராட்சி ஒன்றியங்கள் 1 . காரிமங்கலம் 

2 மொரப்பூர் 
(பகுதி ) 


1 . காரிமங்கலம் 1 . பாலக்கோடு 

2 அல்ல து 3 
2 . மொரப்பூர் (பகுதி ) 2 . காரிமங்கலம் (பகுதி ) முழு ஊராட்சி 

ஒன்றியங்கள் 


பேரூராட்சிகள் 


1 . பாலக்கோடு 


1 . காரிமங்கலம் 
2 . கம்பைநல்லூர் 


1 . காரிமங்கலம் 
2 . கம்பைநல்லூர் 


10 உள்வட்டங்கள் 


1 . காரிமங்கலம் 
2 . பெரியான அள்ளி 
3 . கம்பைநல்லூர் | 
4 . வெள்ளிச்சந்தை 


1 . காரிமங்கலம் 
2 . பெரியான அள்ளி 
3 . கம்பைநல்லூர் 


1 . பாலக்கோடு 
2 . மாரண்டஅள்ளி 
3 . புலிக்கரை 
4 . வெள்ளிச்சந்தை 


42 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II - Sec . 1 


ஆட்சிஎல்லை விவரம் 


வ . 
எண் . 


தற்போதுள்ள 
காரிமங்கலம் 
வட்டம் 


12 கிராமங்களைப் 12 கிராமங்களைப் 
பிரித்தபின் உள்ள சேர்த்தபின் உள்ள 
காரிமங்கலம் வட்டம் பாலக்கோடு வட்டம் 


அரசாணை 
எண் . 279, 
வருவாய்த் 
துறை , நாள் 
09 - 06 - 2003 - ன் 
வலாசநபடி 
குறித்த நிலை 


11 


| 


52 


வருவாய் கிராமங்கள் 
எண்ணிக்கை 


66 
(54 + 12 ) 


குறைந்த அளவு 
30 வருவாய் 
கிராமங்கள் 


39 


32 


37 


ஊராட்சிகள் 
எண்ணிக்கை 


( 30 + 7 ) 


தலைமையிடத்திலிருந்து திம்மராயன அள்ளி 
வெகுதொலைவில் 

43 கி . மீ . 
உள்ள கிராமத்தின் 
பெயர் 


கே . அக்ரஹாரம் 

27 கி . மீ . 


திம்மராயன அள்ளி 

25 கி . மீ . 


6 . முதன்மைச் செயலர் / வருவாய் நிருவாக ஆணையர் மூன்றாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் , தருமபுரி மாவட்ட ஆட்சித் 
தலைவரின் முன்மொழிவுகள் அடிப்படையிலும் , அதன் மீதான வட்டங்களைப் பிரிப்பதற்கான உயர்மட்டக் குழுவின் பரிந்துரையின் 
அடிப்படையிலும் , காரிமங்கலம் வட்டத்திலிருந்து 12 கிராமங்களைப் பிரித்து பாலக்கோடு வட்டத்தில் சேர்ப்பதற்கான உரிய 
அரசாணை வெளியிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் . 


7 . மேற்கண்ட சூழ்நிலையில் , முதன்மைச் செயலர் / வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் தருமபுரி மாவட்ட ஆட்சித் 
தலைவரின் பரிந்துரையினை ஏற்று தருமபுரி மாவட்டம் , காரிமங்கலம் வட்டத்திலிருந்து பின்வரும் 12 கிராமங்களைப் பிரித்து 
பாலக்கோடு வட்டத்தில் சேர்த்து அரசு ஆணையிடுகிறது . 


கிராம எண் . 


கிராமத்தின் பெயர் 


புலிக்கல் 
அண்ணாமலை அள்ளி 
மகேந்திரமங்கலம் 
ஜிட்டாண்ட அள்ளி 
கிட்டன அள்ளி 
ஜக்கசமுத்திரம் 
திம்மராயன அள்ளி 
மாரவாடி 
முருக்கல்நத்தம் 
பிக்கனஅள்ளி 
கருக்கன அள்ளி 
வெலகல அள்ளி 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


சந்தர மோகன் . B , 
அரசு செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


